மயே வெல்லும் 


E 


சு 


தமிழ் வளர்ச்சித் துறை 


திருவள்ளுவர் திருநாள் , 1999 


திருவள்ளுவர் விருது-1999 , சிறந்த நூல்களுக்குப் பரிசுகள் , 
அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு நிதியுதவி 

விவரக் கையேடு 


கலைவாணர் அரங்கம் 

சென்னை 


16-1-1999 


HE 


திருவள்ளுவர் விருது -1999 , சிறந்த நூல்களுக்குப் பரிசுகள் 
அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு நிதியுதவி 

விவரக் கையேடு 


73-10-1 


தமிழ்நாடு அரசு , உலகப் பொது மறையாம் திருக்குறள் நெறிபரப்பும் 
பெருநோக்கில் ஆண்டுதோறும் தைத் திங்கள் இரண்டாம் நாளில் , 
திருவள்ளுவர் திருநாளைச் சிறப்பாக நடத்தி வருகிறது . 


திருவள்ளுவர் விருது . 


1986 ஆம் 

ஆண்டு முதல் திருக்குறள் நெறி பரப்பும் 
பெருந்தகையாளர் ஒருவரை அரசு தெரிவு செய்து திருவள்ளுவர் விருது 
ரூ . 20,000 வழங்கிச் சிறப்பித்து வருகிறது . இவ்விருது ஆண்டு 
தோறும் திருவள்ளுவர் திருநாள் விழாவில் வழங்கப்பெற்று வருகிறது . 


இதுவரை இவ்விருது பெற்றோர் பட்டியல் வருமாறு : -- 


1 . 


1986 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார் . 


2 . 


1987 


திரு . கி . ஆ . பெ . விசுவநாதம் . 


3 . 


1988 


திரு . ச . தண்டபாணி தேசிகர் , 


4 . 


1989 


திரு . வ . சுப . மாணிக்கம் . 


5 . 


1990 


திரு . கு . ச . ஆனந்தன் 


6 . 


1991 


திரு . சுந்தர சண்முகனார் 


7 . 


1992 


டாக்டர் நாவலர் இரா . நெடுஞ்செழியன் 


8 . 


1993 


திரு . கல்லை தே . கண்ணன் 


9 . 


1994 


திருக்குறளார் திரு . வீ . முனிசாமி 
திருமதி சு . சிவகாமசுந்தரி 


10 . 


1995 


11 . 


1996 


முனைவர் மு . கோவிந்தசாமி 


12 . 


முனைவர் கு . மோகனராசு 


1997 
1998 


13 . 


முனைவர் இரா . சாரங்கபாணி 


வா . 


1999 ஆம் ஆண்டிற்குரிய திருவள்ளுவர் விருது முனைவர் 
செ . குழந்தைசாமி 

அவர்களுக்கு 

வழங்கப்பெறுகிறது . 
விருதுத்தொகை ரூ . 1,00,000 மும் ( ஒரு லட்சம் ) ஒரு சவரன் தங்கப் 
பதக்கமும் வழங்கப் பெறுகிறது . 


திருவள்ளுவர் விருது -1999 . 


தகுதியுரை . 
முனைவர் வா . செ . குழந்தைசாமி , கரூர் மாவட்டம் வாங்கலாம் 
பாளையம் எனும் ஊரில் 14-7-1929இல் பிறந்தவர் . பொறியியல் 
தொழில் நுட்பவியல் துறைகளில் பட்டங்களும் , நீர்வளத் துறையில் 
முனைவர் பட்டமும் பெற்றவர் . யாழ்ப்பாணப் பல்கலைக் கழகம் , 
பாண்டிச்சேரி மையப் பல்கலைக் கழகம் ஆகியவற்றால் டி.லிட் பட்ட 
மளித்துச் சிறப்பிக்கப் பெற்றவர் . நீர்வளத் துறைப் போராசிரிய 
ராகவும் , தொழில் நுட்பக் கல்வித் துறை இயக்குநராகவும் , மதுரை 
காமராசர் பல்கலைக் கழகம் , அண்ணா பல்கலைக் கழகம் , இந்திரா 
காந்தி தேசியத் திறந்த நிலைப் பல்கலைக் கழகம் ஆகியவற்றின் 
துணை வேந்தராகவும் பணியாற்றியவர் . யுனெஸ்கோ வல்லுநர் . 
நீர்வளத்துறையில் பல ஆய்வுக் கட்டுரைகளைப் படைத்துள்ளவர் . 
இவரது கண்டுபிடிப்பு ஒன்று குழந்தைசாமி மாதிரி என்ற பெயரில் 
நீர்வளத் துறை இலக்கியத்தில் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க 
தாகும் . கல்வி , அறிவியல் துறைகளில் இந்திய நாட்டளவிலும் , 
பன்னாட்டளவிலும் பல்வேறு குழுக்களின் உறுப்பினராகவும் , 
தலைவராகவும் பணியாற்றியவர் . கல்வித் துறையில் ஆற்றிய 
தொண்டிற்காகப் பல்கலைக் கழக மானியக் குழுமத்தால் பிரணவானந்த 
அடிகளார் விருதும் , அறிவியலுக்கும் கல்விக்கும் ஆற்றிய தொண்டிற் 
காகக் குடியரசுத் தலைவரால் பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பெற்றவர் . 


அறிவியல் துறையிலும் , கல்வித் துறையிலும் வல்லுநரான முனைவர் 
வா.செ. குழந்தைசாமி அன்னைத் தமிழின்பால் அளவிலாப்பற்றுடையவர் 
தெளிந்த சிந்தையர் . தேர்ந்த பேச்சாளர் . 

மரபு மணமும் புதுமைக் 
கருத்துக்களும் மிளிரக் கவிதை படைக்கும் ஆற்றலாளர் . குலோத் 
துங்கன் 

எனும் பெயரில் செறிவும் சிறப்பும் மிக்க செந்தமிழ்க் 
கவிதைகளை வழங்குபவர் . அறிவியல் அணுகுமுறை , சீர்திருத்தச் 
சிந்தனை , தொலை நோக்குப் பார்வை ஆகியவற்றால் தமிழுக்கு வலம் 
சேர்க்க விழைபவர் . தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவராகவும் ,, 
ஆசிய ஆய்வியல் நிறுவனம் உலகத் தமிழ் ஆய்வுக் கழகம் ஆகியவற்றின் 
துணைத் தலைவராகவும் , தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி 
உறுப்பினராகவும் இருந்து தொடர்ந்து தமிழ்ப்பணி ஆற்றி வருபவர் . 
தமிழ் எழுத்துச் சீரமைப்பு , கலைச் சொல்லாக்கம் ஆகியவற்றில் ஈடுபாடு 
கொண்டு எழுதி வருபவர் . 


மன்ற 


‘ வளர்க தமிழ் , 

வாயில் திறக்கட்டும் , விண்சமைப்போர் 
வருக முதலிய 

கவிதை நூல்களையும் அறிவியல் தமிழ் , 
தமிழ் எழுத்துச் சீரமைப்பு , வாழும் வள்ளுவம் பாரதியின் 





அறிவியல் பார்வை , முதலிய நூல்களையும் படைத்துள்ளவர் . து 
வரை இவரது தமிழ்ப்படைப்புகள் ஆறு கவிதைத் தொகுப்புகளாகவும் , 
ஏழு உரைநடை நூல்களாகவும் வெளிவந்துள்ளன . தமிழ்ப் பணிகளுக் 
காகத் தமிழ்ச் செம்மல் விருதும் , செந்தமிழ்ச் செம்மல் 

எனும் 
சிறப்புப் பட்டமும் வழங்கப்பெற்றவர் . அறிவியல் தமிழ் 

எனும் 
நூலுக்குத் தமிழ்நாடு அரசின் பரிசினையும் வாழும் வள்ளுவம் எனும் 
நூலுக்குச் சாகித்திய அகாதெமி விருதினையும் பெற்றவர் . 

‘ வாழும் 
வள்ளுவம் 

எனும் நூல் அறிவியல் பார்வையில் திருக்குறளுக்கு 
விளக்கம் நல்கும் தீந்தமிழ்ப் படைப்பாகும் . 


திருவள்ளுவரின் நெறிப்போற்றியும் , திருக்குறளுக்குப் பெருமை 
சேர்த்தும் , இனிய நூல் பல படைத்தும் தமிழுக்கு ஆக்கமளித்துள்ள 
முனைவர் வா . செ . குழந்தைசாமி அவர்களின் பணியைப் பாராட்டிப் 
போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு உரூபாய் ஒரு இலட்சமும் 
தங்கப்பதக்கமும் கொண்ட 1999 ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் 
விருதினை மகிழ்வுடன் வழங்குகிறது . 


1 


தமிழில் சிறந்த நூல்களுக்குப் பரிசு வழங்கும் திட்டம் . 


தமிழுக்குத் துறைதோறும் துறைதோறும் 

அழகு 

காப்பாய் 
இதுதான் நீ செயத்தக்க எப்பணிக்கும் முதற் பணியாம் என்னும் 
பாவேந்தரின் முழக்கத்தை அரசு தலைமேற்கொண்டு , தமிழுக்கு 
அழகூட்டும் நன் முயற்சியின் 

விளைவாக உருவாக்கப் பெற்றதே 
இவ்வருந்திட்டம் . 


கால 


எண்ணற்ற நூல்கள் வெளிவருகின்றன . 

நீரோட்டத்தை 
எதிர்த்துப் பயன்தரத்தக்கனவாகத் திட்பமும் நுட்பமும் நிறைந்தன 
வாக உள்ளன சிலவே . அத்தகைய நூல்கள் வெளிவருதலின் இன்றி 

உணர்ந்தே , கதை புனைவோரை- காவியம் படைப் 
போரை- கட்டுரையாளர்களை ஊக்குவித்தற்குத் தமிழக அரசு ஆண்டு 
தோறும் பரிசு வழங்கிப் பாராட்டி வருகிறது . 


யமையாமையை 


தரமிகுந்த நூல்களைத் தமிழில் 

வெளியிட்டு உதவும் தகுதி 
மிக்காரையும் நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்ற கடமை உணர்ச்சி 
மேலீட்டால் பதிப்பகத்தாருக்கும் பாராட்டிதழ் வழங்கிச் சிறப்பித்து 
வருகிறது . 


இத்திட்டம் முதன் முதலில் 1947இல் தொடங்கப்பெற்றது . 1960 
வரை தமிழ் வளர்ச்சிக் கழகத்தால் 

செயற்படுத்தப்பட்டது . 

1961 
முதல் தமிழக அரசினால் இத்திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு 
வருகிறது . தொடக்கத்தில் முதற் பரிசாக 1,000 உரூபாயும் இரண்டாம் 
பரிசாக சான்றிதழ் மட்டும் வழங்கப்பெற்று வந்தது . 


17-4-1971 இல் இராசாசி மண்டபத்தில் நடைபெற்ற 
பரிசளிப்பு விழாவில் பரிசளித்த தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் 
அவர்கள் அவ்விழாவிலேயே இரண்டாம் பரிசாக 

சான்றிதழுடன் 
500 உரூபாயும் வழங்கப்பெறும் எனவும் , வரும் ஆண்டுகளிலிருந்து 

2,000 , 
தொகை 1000 

ஆகவும் 
அறிவித்தார்கள் . 


முதற் பரிசுத் தொகை உரூபாய் ஆகவும் , இரண்டாம் பரிசுத் 


அதன்படி 1972 ஆம் ஆண்டு முதல் 


முதற் பரிசு ரூ . 2,000 ஆகவும் 


இரண்டாம் பரிசு ரூ . 1,000 ஆகவும் 


வழங்கப் பெற்றுவந்தது . இந்நிலையே மாண்புமிகு முத்தமிழறிஞர் 
கலைஞர் அவர்கள் தமிழக முதல்வராக 

மீண்டும் பொறுப்பேற்கும் 
வரை நீடித்தது . 


15-1--1990இல் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாளில் 
மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் , 
வரும் ஆண்டிலிருந்து , 

முதற் பரிசு ரூ . 5,000 ஆகவும் 


இரண்டாம் பரிசு ரூ .3,000 ஆகவும் 


மூன்றாம் பரிசு ரூ .1,000 ஆகவும் 
உயர்த்தி வழங்கப்பெறுமென அறிவித்தார்கள் . அவ்வாறே பரிசுத் 
தொகைகள் வழங்கப்பெற்று வந்தன . 
பின்னர் 10-3-1998 

நாளும் 13156 / தவ 1 / 3 / 95- II 
எண்ணுமிட்ட கடிதத்தில் கலைஞர் அவர்கள் பரிசுத் தொகை உயர்த்தி 
வழங்கப்படும் என அறிவித்தார்கள் . அதற்கிணங்க 


முதற் பரிசு ரூ .10,000 


இரண்டாம் பரிசு ரூ . 5,000 


மூன்றாம் பரிசு ரூ.2,000 


என உயர்த்தி அரசு ஆணையிட்டுள்ளது . 


1997 ஆம் 

ஆண்டில் வெளியிடப்பெற்ற நூல்களுக்கு மேற் 
காணும் வகையில் பரிசுகள் தற்போது வழங்கப்பெறுகின்றன 
42 நூலாசிரியர்கள் 

41 நூல்களுக்கு மொத்தத்தில் 2,44,000 
உரூபாயைப் பரிசுத்தொகையாகப் பெறுகின்றனர் . பரிசுகள் விவரமும் 
பரிசு பெறும் நூலாசிரியர்களைப் பற்றிய சிறுகுறிப்பும் இதில் 
இடம்பெற்றுள்ளன . 


பரிசுகள் பெறுவோர் விவரம் 


13-10-2 


4 


பரிசு விவரப் 


பரிசு நிலை . 


நூலின் பெயர் . 


வரிசை எண் . தலைப்பு 

எண்ணும் 

பெயரும் . 
( 1 ) 

( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


1. 1. கவிதை 


முதல் பரிசு 


நாகநாட்டு இளவரசி 
பீலிவளை . 


2 . 


இரண்டாம் 


காதல் காவியம் . 


பரிசு 


3 
. 


மூன்றாம் 
பரிசு 


புதிய தமிழ் 
இயக்கம் . 


4. 2. புதினம் 


முதல் பரிசு 


கனவுக் கிராமம் 


5 
. 


இரண்டாம் 
பரிசு 


செம்பியன் 
தமிழவேள் . 


6 . 


மூன்றாம் 

பரிசு 


நீதியின் காவலர் 
நீதிபதி நீலமேகம் . 


7. 3. சிறுகதை 


முதல் பரிசு 


வண்ணங்கள் 


8 . 


இரண்டாம் 
பரிசு 


சக்தி 


9 . 


மூன்றாம் 
பரிசு 


ஒரு தொடர்கதை 
முற்றுப்பெறுகிறது . 


10. 4. நாடகம் 


முதல் பரிசு 


செம்பியன் 
செல்வன் 


11 . 


இரண்டாம் 


பரிசு 


ஒரு கனவுக் 
கா ( வி ) யம் 


5 


பட்டியல் . 


நூலாசிரியர் 
பெயர் . 


பதிப்பகத்தின் பெயர் . 


பரிசுத் 
தொகை . 


( 5 ) 


( 6 ) 


( 7 ) 


ரூ . 


10,000 


பாவலர் 

மணிவேலன் . 


குறிஞ்சிக்குமரன் பதிப்பகம் , 

அரூர் -639 903 . 


1 , 


புலவர் 
த . முருகேசன் 


மணிவாசகர் பதிப்பகம் , 
சென்னை -108 . 


5,000 


2,000 


புலவர் 

ப . சாத்தன் 


அன்றில் பதிப்பகம் , 
சென்னை -5 . 


10,000 


5,000 


கடலூர் . . 


அறிவியல் நம்பி மதி நிலையம் , சென்னை -14 . 

( வெ . சுந்தரம் ) 
புலவர் 

பொறிஞர் மின்வாரியத் தமிழார்வலர் 
செந்தமிழ்ச் சேய் தமிழ்ப்பணி அறக்கட்டளை, 

. 
முனைவர் 

கரிகாலன் பதிப்பகம் , 
திருக்குறள் 

சென்னை -4 . 
சி . ராமகிருட்டினன் 
ப . முருகேசன் தனலெட்சுமி பதிப்பகம் , 

சென்னை -17. 


2,000 


10,000 


அய்க்கண் 


மதி நிலையம் . சென்னை -14 . 


5,000 


2,000 


சரோஜா 
பாண்டியன் 


மணிமேகலைப் பிரசுரம் , 

சென்னை -17 . 


முல்லை நிலையம் , சென்னை -17 . 


10,000 


வ.த. இராம 
-சுப்பிரமணியம் 


தனஞ்செயசாரதி 


5,000 


வாணி லட்சுமி பதிப்பகம் , 
கோயம்புத்தூர் , 


பரிசுதிலை . 


நூலின் பெயர் . 


வரிசை 
எண் , 


தலைப்பு 
எண்ணும் 
பெயரும் . 

( 2 ) 


( 1 ) 


( 3 ) 


( 4) 


12. நாடகம் 


பரிசு 


3 


மூன்றாம் அறிவுப்பேரொளி 

புத்தர் பெருமான் 
( வரலாற்று 

நாடகம் ) . 
முதல் புரிசு , சங்க இலக்கியங்கள் 

செவ்வியல் 
இலக்கியங்களே ! 


13. 5. தமிழ்மொழி , 

இலக்கியம் , 
பண்பாடு பற்றிய 
நூல்கள் . 


14 . 


இரண்டாம் 

பரிசு 


உலகம் பரவிய 

தமிழின் வேர் : கல் . 


15 . 


மூன்றாம் 
பரிசு 


இதழியல் 


முதல் பரிசு 


மாணிக்கச் செம்மல் 


16. 6. தமிழ்க் கலைகள் , 

கட்டுரை , 
வாழ்க்கை 
வரலாறு , பயண 

நூல் . 
17 . 


18 . 


இரண்டாம் பண்பாளர் 
பரிசு 

பன்னீர்செல்வம் 
மூன்றாம் 

எண் கணிதத்தின் 
பரிசு 

ஏந்தல் (சீனிவாச 

இராமானுஜன் ) . 
முதல் இந்தியாவில் 
பரிசு 

தேசிய இனங்களும் 
தமிழ்த் தேசியமும் . 


19. 7. மானுடவியல் , 


சமூகவியல் , 
அரசியல் 


நிலவியல் சட்டம் . 


20 . 


இரண்டாம் 
பரிசு 


பெண்ணுரிமையும் 
இயற்கையின் 
அடிப்படை விதியும் . 


* 


21 . 


மூன்றாம் 
பரிசு 


உயிர்ப்பிக்கப்பட்ட 
உள்ளாட்சி 
அமைப்புகள் . 


T 


நூலாசிரியர் 

பெயர் . 


பதிப்பகத்தின் பெயர் . 


பரிசுத் 
தொகை , 


( 5 ) 


( 6 ) 


( 7 ) 


பட்டுக்கோட்டை 


இந்துமலர் வெளியீடு , 
சென்னை -41 . 


2,000 


குமாரவேல் 


முனைவர் 
ச . அகத்திய 
லிங்கம் 


மணிவாசகர் பதிப்பகம் , 
சென்னை -108 . 


10,000 


முனைவர் 
கு . அரசேந்திரன் 


ரெத்னம் வெளியீடு , இங்கிலாந்து : 


- 5,000 


முனைவர் 
சு . சக்திவேல் 


மணிவாசகர் பதிப்பகம் , 
சென்னை -108 . 


2,000 


க்ஷ 


10,000 


முனைவர் 
இரா . சாரங்க 
பாணி 


பேரா . மது . ச . 
விமலானந்தம் 


சேகர் பதிப்பகம் 
சென்னை -78 . 


5,000 


கோவி . பழநி 


சூடாமணி பிரசுரம் , சென்னை -33 . 


2,000 


கு.ச. ஆனந்தன் தங்கம் பதிப்பகம் , 

ஈரோடு மாவட்டம் . 


10,000 


வி.ஏ.எம் . 

வடமலையான் நிலையம் , 
( வ . அழகுமுத்து ) சென்னை -79 . 


5,000 


1 


ப்பி .எல் . இரா 
சேந்திரன் 


சங்கீதா பதிப்பகம் , சென்னை -14 , 


3,000 


8 


வரிசை 


பரிசு நிலை. 


நூலின் 


எண் . 


பெயர் . 


தலைப்பு 
எண்ணும் 
பெயரும் . 

( 2 ) 


( 1 ) 


( 3 ) 


( 4 ) 


முதல் 


பரிசு நிர்வாகவியல் 

வரலாறு . 


22. 8. பொருளியல் , 

வணிகவியல் , 
நிருவாக 
மேலாண்மை . 


23 . 


4 


ரண்டாம் 

இன்றே 
பரிசு 

இப்பொழுதே 
தொடங்குங்கள் 
வணிகம் . 


முதல் 


பரிசு 


இலக்கியங்களில் 

வானியல் . 


24 , 9. கணிதவியல் , 

வானியல் , 
இயற்பியல் , 
வேதியியல் . 


25 , 10 , மருத்துவம் , 

நலவியல் . 


முதல் 


பரிசு 


குழந்தைகள் 
மனநலம் . 


26 . 


இரண்டாம் ஆஸ்துமாவிற்கு 
பரிசு 

புதிய சிகிச்சை 
முறைகள் : 


27 . 


மூன்றாம் 
பரிசு 


பெண்ணே 
உனக்காக . 


முதல் பரிசு 


28. 11. தத்துவம் , 

சமயம் , அளவை 
யியல் , அறவியல் . 


தொன்மக்கதைகள் 
கோட்பாட்டு 
ஆய்வுகள் . 


29 . 


இரண்டாம் 
பரிசு 


கம்பரின் அறவியல் 


30 . 


மூன்றாம் 
பரிசு 


தமிழகத்தில் 

உலகாயதம் 


முதல் பரிசு நம் சுற்றுச்சூழல் 


31. 12. உயிரியல் , 

கானியல் , வேளாண் 
மை , கால்நடை 
பேணுகை , கால் 

நடை மருத்துவம் . 
32 . 


இரண்டாம் 


பரிசு 


வானியலும் 
வேளாண்மையும் . 


நூலாசிரியர் பெயர் . 


பதிப்பகத்தின் பெயர் . 


பரிசுத் 
தொகை . 


( 5 ) 


( 6 ) 


( 7 ) 


ஆர் . நடராசன் 


10,000 


மணியம் பதிப்பகம் , 

குறிஞ்சிப்பாடி -607302 . 


பா . இராமமூர்த்தி திலகம் வெளியீடுகள் , 

சென்னை -48 . 


5,000 


10,000 


முனைவர் 
அ . சிவபெரு 
மாள் 


நூல் வெளியீட்டுத் துறை , 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலைக் நகர்- 608 002 . 


மரு . மா . 
திருநாவுக்கரசு . 


வானதி பதிப்பகம் , 

சென்னை -600 017 . 


10,000 


மரு . முத்துச் கற்பகம் புத்தகாலயம் , 
செல்லக்குமார் . சென்னை -17 . 


5,000 


விஜயலட்சுமி 
நரேந்திரன் . 


பூம்புகார் பதிப்பகம் , 
சென்னை -108 . 


2,000 


முனைவர் சரசுவதி தாமரை வெளியீடு , 
வேணுகோபால் . மதுரை-625 014 . 


10,000 


முனைவர் 

அமுதன் நூலகம் , புதுச்சேரி -14 . 
அ . அறிவுநம்பி , 


5,000 


முனைவர் 

நியூசெஞ்சுரி புத்தக நிலையம் , 
கி . முப்பால் மணி . சென்னை -98 . 


2,000 


நீ.த. கிருட்டிணன் 

முனைவர் 
கு . சந்தானகுமார் 


சுபா பதிப்பகம் , 
நாகர்கோவில் - 629002 . 


5,000 


5,000 


பொறிஞர் கே . ஆர் . நியூசெஞ்சுரி புத்தக நிலையம் ,, 
திருவேங்கடசாமி . சென்னை -600098 . 


5,000 


id 


பரிசு நிலை . 


நூலின் பெயர் . 


வரிசை 
எண் , 


தலைப்பு 
எண்ணும் 
பெயரும் . 

( 2 ) 


( 1 ) 


( 3 ) 


( 4 ) 


- 


மூன்றாம் 


பந்தயப் புறாக்கள் 


பரிசு 


> 


33. 12 : உயிரியல் , 

கானியல் , வேளாண் 
மை , கால்நடை 
பேணுகை , கால்நடை 

மருத்துவம் . 
34. 13. பொறியியல் , 

தொழில் நுட்பவியல் . 


முதல் 


ஊர்திப் பொறியியல் 


பரிசு 


35 . 


இரண்டாம் 


பரிசு 


மின்னியங்கி மீளச் 
சுற்றுதல் . 


36. 14. வரலாறு , 

தொல்பொருளியல் . 


முதல் 

பரிசு 


தமிழ்ப் பண்பாட்டு 
வரலாறு . 


37 . 


இரண்டாம் 


ஐ.நா. மனிதகுல 
நம்பிக்கை ஒளி . 


1 


பரிசு 


38 . 


மூன்றாம் 


பரிசு 


39. 15. குழந்தை 

இலக்கியம் 


முதல் 

பரிசு 


கசாலின் பார்வையில் 

அரிக்கமேடு . 
பாவேந்தரும் , 

பூந்தளிர்களும் . 
தமிழ்த்தென்றலின் 
கதை . 


40 : 


ரண்டாம் 
பரிசு 


41 . 


முன்றாம் 


பரிசு 


நற்பண்பை 
வளர்க்கும் சிறுவர் 
கதைகள் . 


11 


பதிப்பகத்தின் பெயர் . 


பரிசுத் 
தொகை . 


நூலாசிரியர் . 
பெயர் . 


( 5 ) 


( 6 ) 


( 7 ) 


காவ்யா , பெங்களூர் -38. 


2,000 


பு.ச. முருகு . 

சுப்பிரமணியம் 


10,000 


மா . பாலசுப்பிர 
மணியம் 


காமாட்சி பதிப்பகம் , 
சுங்குவார்சத்திரம் -106 . 


திருமதி கலா 
சான்சிராணி 


கலா பதிப்பகம் , சேலம் - 636 004 . 


5,000 


செ . வைத்திய 
லிங்கன் 


10,000 


நூல் வெளியீட்டுத் துறை , 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் , 
அண்ணாமலைநகர் -608 001 . 


முனைவர் 
அடைக்கலம் 
சுப்பையன் 


மணிவாசகர் பதிப்பகம் , 
சென்னை -108 . 


5,000 


2,000 


முனைவர் 

அம்மாமுத்து பதிப்பகம் , புதுச்சேரி . 
சோ . முருகேசன் 


கார்த்திக் பதிப்பகம் , சென்னை - 33 . 


10,000 


புலவர் இலமா . 
தமிழ்நாவன் 


5,000 


வளவனூர் 

தி . பழ நிச்சாமி 


மீனா புத்தகப் பண்ணை , 
விழுப்புரம் - 605 602 . 


கி . நல்லசிவம் 


பிரியா நிலையம் , சென்னை-14 . 


2,000 


மொத்தம் 


2,44,000 


73-10--3 


12 


1. கவிதை 


1. வண்டமிழ்க் கொண்டல் பாவலர் மணிவேலன் , 

4195 , குறிஞ்சி , பெரியார் நகர் , அரூர் , 
தருமபுரி மாவட்டம் -636 903 . 
தருமபுரி மாவட்டம் , அரூரில் 15-3-1932இல் பிறந்தவர் . 
தாயார் திருமதி முத்துவேடியம்மாள் , தந்தையார் திரு . பெரியண்ணன் . 

தமக்கென்று ஒரு தரமும் , கவிதை வழி எதையும் புலப்படுத்தும் 
திறமும் படைத்த கவிஞர் . பிறமொழிக் கலப்பின்றி எழுதுபவர் . 


இவர் எழுதிய நாக நாட்டு இளவரசி பீலிவளை என்ற வரலாற்றுக் 
காப்பியம் முதற் பரிசு பெறுகிறது . 


2 , புலவர் த . முருகேசன் , 

90 , ஆறாவது குறுக்குத் தெரு , 
கனகசபை நகர் , 
சிதம்பரம் , கடலூர் மாவட்டம்- 608001 . 


விருத்தாசலம் வட்டம் , தருமநல்லூரில் 

24-6-1921இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி பார்வதி , தந்தையார் திரு . தங்கவேல் . 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றவர் . 
நாற்பது ஆண்டுகள் பள்ளியில் தமிழாசிரியராகப் பணியாற்றியவர் . 

ஆத்திசூடிக்கும் , கொன்றைவேந்தனுக்கும் உரை எழுதியுள்ளார் . 
‘ மரங்கள் என்னும் இவரது கவிதை நூல் 1993 ஆம் ஆண்டில் 
மூன்றாம் பரிசு பெற்றுள்ளது . 

தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதும் தேசிய விருதும் பெற்றவர் . 


இவர் எழுதிய காதல் காவியம் எனும் நூல் இரண்டாம் பரிசு 
பெறுகிறது . 


3. புலவர் ப . சாத்தன் , 

8 , ஆனந்தகம் , பத்தாம் வீதி , 
மங்களபுரம் , சேத்துப்பட்டு , 
சென்னை -600 031 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , வந்தவாசி வட்டம் , 

தேயாறு 
என்னும் ஊரில் 7-11-1935இல் பிறந்தவர் . தாயார் திருமதி 
பொன்னம்மாள் , தந்தையார் திரு . மு . பட்டுசாமி . 


13. 

8 


தமிழாசிரியராகப் பணியாற்றியவர் . காவியம் , 

தென்ரல் , 
தென்மொழி , உணர்வு , பைங்கிளி, நீலக்குயில் , மக்கள் , செங்கோல் , 
யாதும் ஊரே, உலகின் முதல் மாந்தர் முதல் மொழி , அறப்போர் , 
போர்வாள் மற்றும் தமிழ் அமைப்புகளின் மாநாட்டு மலர்கள் 
ஆகியவற்றில் இவரின் எழுத்தோவியங்கள் இடம் பெற்றுள்ளன . 
இவர் எழுதிய புதிய தமிழ் இயக்கம் எனும் 

எனும் நூல் மூன்றாம் 
பரிசு பெறுகிறது . 


4. திரு . அறிவியல் நம்பி , 

( வெ . சுந்தரம் ) , 
64 , பாரதி சாலை , 
திருவல்லிக்கேணி , 
சன்னை -600 005 . 


தூத்துக்குடி மாவட்டம் , தங்கம்மாள்புரத்தில் 18- 2-1953இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி எம் . அன்னலட்சுமி அம்மாள் , தந்தையார் 
திரு . ச . வென்னிமலையன் . 

பட்டப் படிப்பினை முடித்த இவர் சிறிது கால - நூலகப் பணிக்குப் 
பிறகு தன்னைப் பாத்திர வியாபாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டவர் . 

இவர் எழுதிய கனவுக் கிராமம் எனும் நூல் முதல் பரிசு 
பெறுகிறது . 


5 . 


புலவர் பொறிஞர் சி . செந்தமிழ்ச்சேய் , 
சேயகம் , 
49 , துரைசாமி நகர் , 
கடலூர்- 607 001 . 


விழுப்புரம் மாவட்டம் , அரசூரில் 14-7-1941இல் பிறந்தவர் . 
தாயார் திருமதி சி . சொர்ணம் , தந்தையார் திரு . நா . சின்னசாமி . 

ஆசிரியராகவும் , பின்னர் தமிழ்நாடு மின்வாரியத்திலும் 
பணியாற்றியவர் . 

சோலைமலர் , பூம்பொழில் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் . 

இவர் எழுதிய செம்பியன் தமிழவேள் ” எனும் நூல் இரண்டாம் 
பரிசு பெறுகிறது . 


14 


6. முனைவர் திருக்குறள் சி . இராமகிருட்டிணன் , 

16 , காரணீசுவரர் கோயில் முதல் வீதி , 
மயிலாப்பூர் , சென்னை -4 . 


கோயம்புத்தூர் மாவட்டம் , சிங்காநல்லூரில் 2-5- 1929 இல் 
பிறந்தவர் , " தாயார் திருமதி நெஞ்சம்மாள் , தந்தையார் திரு . சின்ன 
அய்யன் . 


இவர் நீதிபதியாகப் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் .. வளரும் 
சனநாயகத்தில் நீதிமன்றங்கள் , நீதிவானில் 

விடிவெள்ளி, 
வாலாற்றில் நெஞ்சையள்ளும் தமிழக உயர் நீதிமன்றம் , திருவள்ளுவர் 
இசைப் பாடல்கள் ஆகிய நூல்களையும் , கட்டுரைகளையும் 
எழுதியுள்ளார் . 


பல 


இவர் எழுதிய குடிசையும் கோபுரமும் எனும் நூல் 1995 ஆம் 
ஆண்டில் தமிழக அரசின் முதற் பரிசு பெற்றுள்ளது . 


இவர் எழுதிய நீதியின் காவலர் நீதிபதி நீலமேகம் எனும் நூல் 
மூன்றாம் பரிசு பெறுகிறது . 


3. சிறுகதை . 


7. திரு . ப . முருகேசன் , 

9. மொட்டையப் படையாச்சி வீதி , 
முதலியார்பேட்டை , 
புதுச்சேரி -605004 . 


புதுச்சேரியில் 14-10-1951 இல் பிறந்தவர் . தாயார் திருமதி 
கனகவல்லி , தந்தையார் திரு . பழனிமுத்து . 


ஆசிரியராகப் பணிபுரிந்து வருபவர் . எண்பதுக்கு மேற்பட்ட சிறு 
கதைகளைப் பல்வேறு இதழ்களில் எழுதியுள்ளார் . நாற்பதுக்கு மேற்பட்ட 
வானொலி நாடகங்களை எழுதியுள்ளார் . 


1996 இல் புதுச்சேரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார் . 


இவர் எழுதிய வண்ணங்கள் எனும் நூல் முதல் பரிசு பெறுகிறது . 


15 


8. திரு . அய்க்கண் , 

14 , கைலாச நகர் மூன்றாம் வீதி , 
காரைக்குடி -630 002 .. 
சிவகங்கை மாவட்டம் , கோட்டையூரில் 1-9-1935 இல் 
பிறந்தவர் . 

தாயார் 

திருமதி அழகம்மை , தந்தையார் 
திரு . முத்தையா , 

இவர் 800 - க்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் தொடர்கதைகளையும் 
எழுதியுள்ளார் . இவரது பிற்பகல் எனும் சிறுகதைக்கு 1987 ஆம் 

முதல் பரிசினைப் பெற்றுள்ளவர் . இவருடைய 
வேர் , பொய்க்கால் குதிரைகள் என்ற நூல்கள் சிங்கப்பூரில் தமிழ்ப் 
பாடநூல்களாக வைக்கப்பெற்றுள்ளன . 

இவர் எழுதிய “ சக்தி ” எனும் நூல் இரண்டாம் பரிசு பெறுகிற . 


ஆண்டில் 


9 , திருமதி சரோஜா பாண்டியன் , 

1-3 , பாரிசாதம் தெரு , 
எழில் நகர் , 
புது நத்தம் சாலை , 

மதுரை-625 014 . 
விருதுநகரில் 6-10- 1932 இல் பிறந்தவர் . 

கணவர் 
திரு . பி . துரைராச பாண்டியன் . 

தமிழாசிரியராகப் பணிபுரிந்தவர் . குறள் விளக்கக் கதைகள் , 
பல்சுவைக் கதைகள் ( மொழி பெயர்ப்பு நூல் ) ஆகிய நூல்களைப் 
படைத்துள்ளார் . 

இவர் எழுதிய ஒரு தொடர்கதை முற்றுப் பெறுகிறது எனும் 
நூல் மூன்றாம் பரிசு பெறுகிறது . 


4. நாடகம் . 


10. திரு . வ . த . இராமசுப்பிரமணியம் , 

64 , காந்தி நகர் , மூன்றாவது தெரு , 
காஞ்சிபுரம் -631 501 , 
காஞ்சிபுரம் மாவட்டம் , வயலக்காவூர் கிராமத்தில் 11- 6-1936இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி முனியம்மாள் , தந்தையார் 
திரு . தங்கவேல் . 
ஆசிரியராகவும் , நூலகராகவும் , 

நூலகராகவும் , உதவிக் கருவூலக் கணக்கு 
அலுவலராகவும் பணியாற்றியுள்ளவர் . 

இருபது நூல்களையும் , உரை நூல்களையும் எழுதியுள்ளார் . 

இவர் எழுதிய செம்பியன் செல்வன் எனும் நூல் முதற் பரிசு 
பெறுகிறது . 


* 16 


11. திரு . தனஞ்செயசாரதி , 

எண் 2 , இராமசாமி கவுண்டர் மனைப் பிரிவு , 
தடாகம் சாலை , 
இரத்தினசபாபதிபுரம் , 
கோயம்புத்தூர் -2 . 


மதுரை மாவட்டம் , மேலூர் வட்டம் , தனியாமங்கலம் என்னும் 
ஊரில் 10- 5- 1934 இல் பிறந்தவர் . தந்தையார் தெய்வத்திரு 
துரைசாமி . 


35 ஆண்டுகள் 

ஆசிரியராகப் பணியாற்றியவர் . புதுயுகத் 
துறவியின் புரட்சிக் கர்ஜனை , கலீல் கிப்ரானின் இரு கருவூல வைரங்கள் 
ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் . 


இவர் எழுதிய ஒரு கனவுக் கா ( வி ) யம் எனும் நூல் இரண்டாம் 
பரிசு பெறுகிறது . 


12. கலைமாமணி திரு . பட்டுக்கோட்டை குமாரவேல் , 

57 , டி . எஸ் . வி . கோவில் - தெரு , 
மைலாப்பூர் , 
சென்னை -600 004 . 


தஞ்சாவூர் மாவட்டம் , இராஜாமடத்தில் 

26- 2-1925 இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி பக்கிரி அம்மாள் , 

தந்தையார் 
திரு . சீ . பொன்னுசாமி . 


மேடை 


இந்திய வானொலி நிலையங்களில் நாடக ஆசிரியராகப் பணி 
புரிந்து ஓய்வு பெற்றவர் . புதினம் , நாடகம் , 
எனும் வகையில் 

வகையில் பல நூல்களை எழுதியுள்ளார் . திரைப்படக் 
கதையாசிரியர் . 


நாடகம் 


f 


கலைமாமணி , நாடகச் செம்மல் , முத்தமிழ் வித்தகர் போன்ற 
பட்டங்களைப் பெற்றவர் . 


இவர் எழுதிய அறிவுப் பேரொளி புத்தர் பெருமான் எனும் 
வரலாற்று நாடக நூல் மூன்றாவது பரிசு பெறுகிறது . 


11 


5. தமிழ் மொழி , இலக்கியம் , பண்பாடு பற்றிய நூல்கள் . 


13. முனைவர் ச . அகத்தியலிங்கம் , 

155 , மாரியப்பா நகர் , 
அண்ணாமலை நகர் , 
சிதம்பரம் -608 002 . 


கன்னியாகுமரி மாவட்டம் , கேசவன்புதூரில் 19-8-1929இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி சா . அருணாசலத்தம்மாள் , தந்தையார் 
திரு . ம . சண்முகம் . 


பேராசிரியராகவும் , இயக்குநராகவும் , தமிழ்ப் பல்கலைக் கழகத் 
துணைவேந்தராகவும் பணி புரிந்தவர் . 


உலக 


“ சங்கத் தமிழ் எனும் பெயரில் ஐந்து தொகுதி நூல்களையும் , 

மொழிகள் எனும் பெயரில் ஐந்து தொகுதி நூல்களையும் ,, 
திராவிட மொழிகள் எனும் பெயரில் இரண்டு தொகுதி நூல் 
களையும் எழுதியுள்ளவர். 


இவர் எழுதிய சங்க இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்களே ! 
எனும் நூல் முதற் பரிசு பெறுகிறது . 


14. முனைவர் கு . அரசேந்திரன் , 

19 , பெருஞ்சித்திரனார் தெரு , 
சிட்லபாக்கம் , 
சென்னை -600 064 . 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , கொக்கரணையில் 

12-7-1955இல் 
பிறந்தவர் . தாயார் 

திருமதி அம்மாதனம் , தந்தையார் திரு . 


குருசாமி . 


மிகுந்த 


சொல்லாராய்ச்சியில் 

ஈடுபாடு உடையவர் . 

கால் 
அடிதாள் , ( சொல் வரலாறு ), சொல்வழிப் புதைபொருள் ( சொல்லாய்வு ) 
உயிர்க்கதறல் ( பாடல் தொகுதி ) போன்ற நூல்களை எழுதியுள்ளார் . 


இவர் எழுதிய உலகம் பரவிய தமிழின் வேர் : கல் எனும் 
நூல் இரண்டாம் பரிசு பெறுகிறது . 


| 18 


15. முனைவர் சு . சக்திவேல் , 

நாட்டுப்புறவியல் துறைத் தலைவர் , 
தமிழ்ப் பல்கலைக் கழகம் , 
தஞ்சாவூர் . 


தேனி மாவட்டம் , கோத்தனூத்து எனும் ஊரில் 15-1-1939ஆம் 
ஆண்டில் பிறந்தவர் . 


போன்ற 


மொழியியல் , நாட்டுப்புறவியல் , மானிடவியல் 
துறைகளில் 42 நூல்களை எழுதியுள்ளவர் . 


இவர் எழுதிய இதழியல் எனும் நூல் மூன்றாம் பரிசு பெறுகிறது . 


6. தமிழ்க் கலைகள் , கட்டுரை , வாழ்க்கை வரலாறு , பயண நூல் . 


16. முனைவர் இரா . சாரங்கபாணி , 

குறளில்லம் . 
330 , மாரியப்பா நகர் , 
அண்ணாமலை நகர்- 608 002 . 


கடலூர் மாவட்டம் , தேவன்குடியில் 18-9-1925இல் பிறந்தவர் . 
தாயார் திருமதி சனமாலிகை அம்மையார் . தந்தையார் திரு . 
பொ . இராசகோபால் . 


கழகத்தில் தமிழ்த் 


துறைத் 


அண்ணாமலைப் 

பல்கலைக் 
தலைவராகப் பணியாற்றியவர் . 


இயற்கை விருந்து , குறள் விருந்து , பரிபாடல் திறன் , திருக்குறள் 
உரையாசிரியர்கள் , சங்கச் சான்றோர்கள் , முதலிய நூல்களை 
எழுதியுள்ளார் .. 


ஆண்டிற்கான 


தமிழ் நாடு அரசின் 1998 ஆம் 
விருதினைப் பெற்றவர் . 


திருவள்ளுவர் 


இவர் எழுதிய மாணிக்கச் செம்மல் , எனும் நூல் முதற் பரிக 
பெறுகிறது . 


19 


17. பேராசிரியர் மது . ச . விமலானந்தம் ,, 

412 , இடையர் தெரு , 
தஞ்சாவூர் -613 001 . 


தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூரில் 27-9-1935 இல் பிறந்தவர் , 
தாயார் திருமதி ச . அம்மணி அம்மாள் , தந்தையார் திரு . ம.து. சச்சி . 


தானந்தம் . 


- 


திறனாய்வுத் தென்றல் , முத்தழிழ் ஏந்தல் எனும் சிறப்புப் பட்டங் 
களைப் பெற்றவர் . சிலம்பப் புதையல் , பாட்டும் சபதமும் , தாயகம் 
தந்த நாயகம் , தமிழ் இலக்கிய வரலாறு , இலக்கிய ஜோதி , 
இலக்கியம் , பாரதி சபதம் , கட்டுரைக் கனிகள் முதலிய 35 நூல்களை 
எழுதியுள்ளவர் . 


‘தமிழ் இலக்கிய வரலாற்றுக் 
1987 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 
பெற்றவர் . 


களஞ்சியம் 

எனும் நூலுக்கு 
அரசின் இரண்டாம் பரிசைப் 


இவர் எழுதிய பண்பாளர் பன்னீர்செல்வம் எனும் நூல் இரண்டாம் 
பரிசு பெறுகிறது . 


18. திரு . கோவி , பழநி , 

38 , கலைமகள் நகர் , 
இரண்டாவது முதன்மைச் சாலை , 
ஈக்காட்டுத்தாங்கல் , 
சென்னை -600 097 . 


விழுப்புரம் மாவட்டம் , நல்லாமூர் கிராமத்தில் 17-05-1963 இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி தனலட்சுமி அம்மாள் , தந்தையார் 
திரு . ந . கோவிந்தசாமி . 


கணித ஆசிரியராகப் பணிபுரிந்து வருபவர் . அறிவியல் கணித 
அறிஞர்கள் எனும் நூலினை எழுதியுள்ளவர் . 


இவர் எழுதிய ‘ எண் கணிதத்தின் ஏந்தல் எனும் நூல் மூன்றாம் 
பரிசு பெறுகிறது . 

73-10- 4 


20 


7 , மானுடவியல் , சமூகவியல் , அரசியல் , நிலவியல் , சட்டம் . 


19 . 


கு . ச . ஆனந்தன் , 
72 , பாரதி வீதி , 
கோபிசெட்டிபாளையம் , 
ஈரோடு மாவட்டம் -638 452 , 


கோயம்புத்தூர் மாவட்டம் , தெலுங்குபாளையத்தில் 6-5-1933இல் 
பிறந்தவர் , 

திருமதி அலமேலு அம்மாள் , தந்தையார் 
திரு . குப்பு செட்டியார் . 


தாயார் 


மலர்க மா நில சுயாட்சி , மாநில சுயாட்சியும் இந்தியப் பொருளா 
தாரமும் , திராவிட இயக்கங்களின் பார்வையில் , இந்து சமயம் , 
வள்ளுவரின் மெய்யியல் , திருக்குறள் கூறும் பெண்மை 
நூல்களை எழுதியுள்ளவர் . இவர் 1990 ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் 
விருதினைப் பெற்றவர் . 


போன்ற 


இவர் - எழுதிய இந்தியாவில் தேசிய இனங்களும் 
தேசியமும் எனும் நூல் முதந் பரிசு பெறுகிறது . 


தமிழ்த் 


20. திரு . வ . அழகுமுத்து ( வி.ஏ.எம் . ) , 

212 , பி.ஏஎல் . , 14 ஆவது முதன்மைச் சாலை , அண்ணாநகர் , 
சென்னை -600 040 . 


மியான்மர் ( பர்மா ) நாட்டில் பெகு மாவட்டத்தில் , தன்னாபீன் 
என்ற 

ஊரில் 18-1-1925இல் பிறந்தவர் . தாயார் திருமதி 
சீரங்கத்தம்மாள் , தந்தையார் திரு . வடமலையான் . 


வி . ஏ.எம் . எனும் பெயரில் எழுதி வருபவர் , இந்திய தேசியப் 
படையில் பணிபுரிந்தவர் . சிறந்த தமிழ் எழுத்தாளர் எனும் சிறப்புப் 
பட்டம் பெற்றுள்ளவர் . 


இவரது பொருள் முதல் வாதம் என்றால் என்ன ? எனும் நூல் 
1991 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் மூன்றாம் பரிசினைப் 
பெற்றுள்ளது . 


991 


இவர் எழுதிய பெ ண்ணுரிமையும் இயற்கையின் 
விதியும் எனும் நூல் இரண்டாம் பரிசு பெறுகிறது . 


அடிப்படை 


21 


21 . 


திரு . பி.எல் , இராசேந்திரன் , 
14/2 , பீட்டர்சு குடியிருப்பு வளாகம் , 
இராயப்பேட்டை , சென்னை -600 014 . 


தஞ்சாவூர் 

மாவட்டம் , பட்டுக்கோட்டையில் 7-11-1940இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி பட்டம்மாள் , தந்தையார் திரு . இரா . 
இலக்குமணன் . 

புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழிலக்கணம் 
பயின்றவர் . இதழியல் துறையில் பணியாற்றியவர் . சமுதாயப் 
பிரச்சினைகளை ஒட்டிய மரபுக் கவிதைகளைப் படைத்துள்ள கவிஞர் . 

‘ பொழுது புலர்ந்தது என்னும் நூலுக்குத் தமிழ்நாடு அரசின் 
முதற் பரிசை 1981 ஆம் ஆண்டில் பெற்றவர் , 
இவர் எழுதிய உயிர்ப்பிக்கப்பட்ட 

உள்ளாட்சி அமைப்புகள் 
எனும் நூல் மூன்றாம் பரிசு பெறுகிறது . 


8. பொருளியல் , வணிகவியல் , நிருவாக மேலாண்மை , 


22. திரு . இரா . நடராசன் , 

56 , இரண்டாவது குறுக்குத் தெரு , 
சாயிநகர் இணைப்பு , 
சின்மயா நகர் , சென்னை -600 111 . 
தஞ்சாவூர் மாவட்டம் , விஷ்ணம்பேட்டையில் 19-08-1945இல் 
பிறந்தவர் , தாயார் திருமதி தங்கம் , தந்தையார் திரு . இராமச்சந்திரன் . 

நகைச்சுவை உணர்வும் , குறிப்புப் பொருளும் ததும்பக் கதை 
களையும் கட்டுரைகளையும் படைப்பவர் . தமிழ்க் கவிதைகளையும் 
கதைகளையும் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்துள்ளவர் . தமிழிலும் 
ஆங்கிலத்திலுமாகப் பத்து நூல்களை எழுதியுள்ளவர் . 

இவர் எழுதிய நிர்வாகவியல் வரலாறு எனும் நூல் முதற் பரிசு 
பெறுகிறது . 


23 . திரு. பா . இராமமூர்த்தி , 

1/429 , தேசிய நெடுஞ்சாலை , 
வண்டலூர் , சென்னை -600 048 , 
திருவாரூர் மாவட்டம் , சன்னாநல்லூரில் 

20-5-1939 இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி தெய்வானை , 

தந்தையார் 
திரு . நா . 


பாவாடை , 


22 


புத்திசாலிக் குழந்தைகளை உருவாக்குவது , வெற்றி அடைந்த 
வியாபாரக் கனவுகள் , உழைக்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் , 
மிகவும் எளிது வேலை கிடைப்பது , உண்மையின் ஊர்வலங்கள் 
போன்ற பதினொரு நூல்களையும் , இதழ்களில் கட்டுரைகள் 
பலவற்றையும் எழுதியுள்ளவர் . 

இவர் எழுதிய இன்றே இப்பொழுதே தொடங்குங்கள் வணிகம் 
எனும் நூல் இரண்டாம் பரிசு பெறுகிறது . 


9. கணிதவியல் , வானியல் , இயற்பியல் , வேதியியல் , 


24 . 


முனைவர் அ . சிவபெருமான் , 
4 - சி , வெள்ளிவிழாச் சாலை , 
( தெற்குட் பள்ளி எதிரில் ) , 
செயங்கொண்டம் அஞ்சல் , 
பெரம்பலூர் மாவட்டம்- 621 802 . 


பெரம்பலூர் மாவட்டம் , செயங்கொண்டத்தில் 29-11-1960இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி 

தந்தையார் 
திரு . அடிகளாசிரியர் , 


சம்பகது . 


தமிழரின் வானியல் திறன் , நந்தனார் சரித்திரம் , கயிலைச் 
செல்வரின் கயிலைப் பயணம் ஆகிய நூல்களையும் ஆய்வுக் கட்டுரைகள் 
பலவற்றையும் எழுதியுள்ளார் . 

இவர் எழுதிய இலக்கியங்களில் வானியல் எனும் நூல் முதற் 
பரிசுபெறுகிறது . 


10. மருத்துவம் , நலவியல் . 


25 . 


மருத்துவர் மா . திருநாவுக்கரசு, 
18 - ஏ , பிளவர்சு சாலை , கீழ்ப்பாக்கம் , 
சென்னை - 600 010 . 


சேலம் மாவட்டம் , சிவதாபுரத்தில் 6-6-1952இல் பிறந்தவர் . 
தாயார் திருமதி பழனியம்மாள் , தந்தையார் திரு . எஸ் . எல் . மாணிக்கம் . 

சென்னை பொது மருத்துவமனையின் மனநலப் பிரிவில் சிறப்பு 
மனநல மருத்துவராகவும் , சென்னை மருத்துவக் கல்லூரியின் மனநலப் 
பிரிவு உதவிப் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் . 

குழந்தைகளின் மன நலம் குறித்துப் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார் . 


இவர் எழுதிய குழந்தைகள் மனநலம் எனும் நூல் முதற் பரிசு 
பெறுகிறது . 


23 


26 . மருத்துவர் முத்துச் செல்லக்குமார் , 

6 - ஏ , பாலாசி அடுக்கு மாளிகை , 
பத்மாவதி நகர் , விருகம்பாக்கம் , சென்னை -600 092 . 
இராமநாதபுரம் மாவட்டம் , இராமேசுவரத்தில் 15-3-1964 இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி ருக்மணி , தந்தையார் திரு.எம் . சுப்பையா 
பாண்டியன் . 

பத்து மருத்துவ நூல்களையும் , நான்கு பொது நூல்களையும் 
எழுதியுள்ளவர் . 

பல்வேறு 

இதழ்களில் உடல் நலம் குறித்த 
கட்டுரைகளை எழுதி வருபவர் . 

இவர் எழுதிய ஆஸ்துமாவிற்கு புதிய சிகிச்சை முறைகள் எனும் 
நூல் இரண்டாம் பரிசு பெறுகிறது . 


27. திருமதி விசயலெட்சுமி நரேந்திரன் , 

623 , கீழ வீதி , 
தஞ்சாவூர் -613 001 , 


விருதுநகர் மாவட்டம் , திருவில்லிபுத்தூரில் 
பிறந்தவர் . தாயார் திருமதி இந்திராணி , 
திரு . கு . செல்வரத்தினம் . 


9-9-1955இல் 

தந்தையார் 


பெண் நோய்கள் குறித்து ஐம்பதுக்கு மேற்பட்ட கட்டுரைகளை 
எழுதியவர் . நோயை வெல்வோம் , வயிற்று நோய்களும் அவற்றின் 
மருத்துவமும் எனும் நூல்களின் இணை ஆசிரியர் , 


இவர் எழுதிய பெண்ணே 


னக்காக எனும் நூல் மூன்றாம் 


பரிசு பெறுகிறது . 


11. தத்துவம் , சமயம் , அளவையியல் , அறவியல் . 


28 . 


முனைவர் சரசுவதி வேணுகோபால் , 
பேராசிரியர் , தமிழியற்புலம் , 
மதுரை காமராசர் பல்கலைக் கழகம் , 
மதுரை -625 021 . 


விருதுநகர் மாவட்டம் , 

சாத்தூரில் 

12-12-1940இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி இலக்குமி அம்மையார் , தந்தையார். 
திரு . தி.சே. வேணுகோபாலன் . 


73- 10-5 


24 


கள ஆய்வில் சில 

அனுபவங்கள் , தமிழக நாட்டுப்புறவியல் 
நாட்டுப்புறப் பாடல்கள் , நாட்டுப்புறவியல் கோட்பாட்டு ஆய்வுகள் 
ஆகிய நூல்களை எழுதியுள்ளவர் . 

இவர் எழுதிய தொன்மக் கதைகள் கோட்பாட்டு ஆய்வுகள் 
எனும் நூல் முதற் பரிசு பெறுகிறது , 





29 . 


முனைவர் அ . அறிவுநம்பி , 
பேராசிரியர் , தமிழியல் துறை , 
புதுவைப் பல்கலைக் கழகம் , 
புதுச்சேரி -605 014 . 


சிவகங்கை மாவட்டம் , - காரைக்குடியில் 10-11-1952இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி இராசலட்சுமி : தந்தையார் 
திரு . பூ . அமிர்தலிங்கன் . 


சிறந்த கவிஞர் , பேச்சாளர் , கூத்தும் சிலம்பும் , தமிழகத்தில் 
தெருக்கூத்து , 

நாட்டுப்புறக் களங்கள் , தமிழரின் வழிபாட்டுச் 
சிந்தனைகள் , இலக்கிய " வித்தகங்கள் ,, தமிழ் 

வளர்ச்சி முதலிய 
நூல்களை எழுதியுள்ளார் . 


இவர் எழுதிய கம்பரின் அறவியல் 
பரிசு பெறுகிறது . 


எனும் நூல் இரண்டாம் 


30 . 


முனைவர் கி . முப்பால்மணி , 
358 , கிரியம்மன் கோவில் தெரு , 
பீளமேடு , 
கோயம்புத்தூர் - 641 004 . 


கோயம்புத்தூரில் 3-3-1942இல் பிறந்தவர் , தாயார் திருமதி 
கிருட்டிணம்மாள் , தந்தையார் திரு . அ . கிருட்டிணசாமி . 


தமிழ்த் துறைத் தலைவராகப் பணிபுரிந்து வருபவர் , 


இவர் எழுதிய தமிழகத்தில் உலகாயசம் எனும் நூல் மூன்றாம் 
பரிசு பெறுகிறது . 


25 


E 


12. உயிரியல் , கானியல் , வேளாண்மை , கால்நடை பேணுகை , 

கால்நடை மருத்துவம் . 
31 . பேராசிரியர் நீ . த . கிருட்டிணன் , 

நாகர்கோவில் , 

தெ.தி. இந்துக் கல்லூரியில் பேராசிரியராகப் பணி புரிந்து 
வருபவர் , 


சுற்றுச் சூழல் துறையில் பட்டறிவு மிக்கவர் . பல்வேறு சுற்றுச் 
சூழல் அமைப்புகளில் பங்குகொண்டு தொண்டு செய்பவர் . 


32 . 


முனைவர் கு . சந்தானக்குமார் , 
52 , எஃப் , நாஞ்சில் நகர் , 
நாகர்கோவில் -629 002 . 


11- 2- 1944 இல் பிறந்தவர் . தந்தையார் 


தூத்துக்குடியில் 
திரு . ச . குருசாமி பிள்ளை . 


ஒன்பது நூல்களை எழுதியுள்ளவர் . முப்பதிற்கும் மேற்பட்ட 
ஆய்வுக் கட்டுரைகளைத் தமிழில் எழுதி வெளியிட்டுள்ளவர் . தமிழ்நாடு 
அரசின் சிறந்த ஆசிரியருக்கான டாக்டர் இராதாகிருஷ்ணன் விருதினை 
யும் ஸ்ரீராம்பாட்டியா சுற்றுச் சூழல் தேசிய விருதினையும் பெற்றவர். 

இவ்விருவரும் இணைந்து எழுதிய நம் கற்றுச் சூழல் எனும் நூல் 
முதற் பரிசு பெறுகிறது . 


33. முனைவர் பொறிஞர் கே . ஆர் . திருவேங்கடசாமி , 

4-9 , சுதர்மா , 
99 , ஏ . கே . சுவாமிநகர் முதல் தெரு , 
கீழ்ப்பாக்கம் , சென்னை -600 610 . 
கோயம்புத்தூர் மாவட்டம் , அவிநாசி 

வட்டம் , கைகாட்டிப் 
புதூரில் 23-9-1927இல் பிறந்தவர் . தாயார் திருமதி இரங்கம்மாள் , 
தந்தையார் திரு . கே . ஆர் . இராமசாமி . 

தமிழக அரசின் வேளாண்மைத் துறையில் மேற்பார்வைப் பொறி 
யாளராகப் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் . பல ஆராய்ச்சிக் கட்டுரை 
களை எழுதியுள்ளவர் , மண் அரிமானமும் தடுப்பு முறைகளும் என்பது 
பற்றி இவர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலைத் தமிழக அரசு 1976 ஆம் 
ஆண்டு வெளியிட்டது . 

இவர் எழுதிய வானியலும் வேளாண்மையும் எனும் நூல் 
ரண்டாம் பரிசு பெறுகிறது . 
73- 10-6 


26 


34. திரு . பு . ச . சுப்பிரமணியம் ( முருகு சுப்பிரமணியம் ) , 

60 , இராமகிருட்டிண மடம் சாலை , 
உல்சூர் , 
பெங்களூர் - 560 008 . 
கருநாடக மா நிலம் , பெங்களூரில் 1-12-1932இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி சாவித்திரி அம்மாள் , தந்தையார் 
திரு . பு . சண்முகசுந்தரம் . 

யாதும் ஊரே எனும் பயண நூலினை எழுதியுள்ளவர் . இதழ் 
களில் சிறு கதைகளையும் , கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் . சுற்றுலாச் 
செல்வர் . புறாக் கலைஞர் என்ற சிறப்புப் பட்டங்கள் பெற்றுள்ளவர் . 

வர் எழுதிய " பந்தயப் புறாக்கள் எனும் நூல் மூன்றாம் பரிசு 
பெறுகிறது . 


13. பொறியியல் , தொழில் நுட்பவியல் . 


35. திரு . மா . பாலசுப்ரமணியம் , 
4 , பசனை 

கோவில் தெரு , 
மாம்பாக்கம் , 
சுங்குவார்சத்திரம் வழி-602 106 . 
காஞ்சிபுரம் மாவட்டம் , மாம்பாக்கத்தில் 
பிறந்தவர் . தாயார் திருமதி 

ஆதிலட்சுமி , 
திரு.சி. மாரிமுத்து . 


31-3-1948இல் 

தந்தையார் 


வைரம் பட்டை தீட்டுதல் , பூதபுரி , சேம மின்கலம் பழுதுபார்த்தல் 
ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் . 

இவர் எழுதிய ஊர்திப் பொறியியல் எனும் நூல் முதற் பரிசு 


பெறுகிறது . 


36. திருமதி கலா . சான்சிராணி , 

322 - ஆ , பிரியா அடுக்குமாடி வளாகம் ,, 
வசந்தம் உணவகம் அருகில் , 
சேலம்- 636 004 . 


விருதுநகர் மாவட்டம் , காரியாப்பட்டியில் பிறந்தவர் . தாயார் 
திருமதி ஞானசௌந்திரி , தந்தையார் திரு . ஆர் . தியாகராசன் . 

மிகு துட்பம் கொண்ட கணிப்பொறி தமிழ் - ஆங்கில அச்சகத்தை 
நிறுவியவர் . 

இவர் எழுதிய மின்னியங்கி மீளச்சுற்றுதல் எனும் 
இரண்டாம் பரிசு பெறுகிறது . 


நூல் 


27 


14. வரலாறு , தொல்பொருளியல் . 


37. திரு . செ . வைத்தியலிங்கன் , 

60 , வாகீச நகர் , 
சிதம்பரம்- 608 001 . 


கடலூர் மாவட்டம் , பரங்கிப்பேட்டையில் , 20- 9- 1926 இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி . கோவிந்தம்மாள் . தந்தையார் 
திரு.வ. செல்லமுத்து . 


அழகுக் கலைத்திறன் , வள்ளலார் , வாழ்வியல் , தமிழகக் கவின்கலை 
மாட்சி ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் . 


இவர் எழுதிய தமிழ்ப் பண்பாட்டு வரலாறு எனும் நூல் முதற் 
பரிசு பெறுகிறது . 


38. முனைவர் அடைக்கலம் சுப்பையன் , 

5 , பேராசிரியர் குடியிருப்பு , 
அண்ணாமலை நகர்- 608 002 , 
கடலூர் மாவட்டம் . 


தஞ்சாவூர் மாவட்டம் , ஆம்பலாப்பட்டு கிராமத்தில் 2 (0-8-1945இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி மாணிக்கம் . தந்தையார் 
திரு . கு . அடைக்கலம் . 


ஓர் உலக அரசு , மனித குடும்பத்தின் மாற்ற முடியாத உரிமைகள் 
ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் .. 

125 க்கும் மேற்பட்ட ஆய்வுக் 
கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் . நடுவண் 

இந்திய 
வரலாற்று ஆவண ஆணையத்தின் உறுப்பினராக உள்ளார் . 


அரசின் 


இவர் எழுதிய * ஐ.நா. மனித குல நம்பிக்கை ஒளி எனும் நூல் 
ரண்டாம் பரிசு பெறுகிறது . 


39. முனைவர் சோ . முருகேசன் , 

6 , செல்லான் நகர் , 
புதுச்சேரி -605011 . 


திருவஞார் மாவட்டம் , 

நெற்குப்பையில் 6-11-1927இல் 
பிறந்தவர் . தாயார் திருமதி பர்வதத்தம்மாள் . 

தந்தையார் 
திரு . க . செ . சோமசுந்தரம் . 


28 


புதுவைக் கல்வித் துறையில் தொடக்கக் கல்வி ஆசிரியராகப் 
பணியில் அமர்ந்து , படிப்படியாக முன்னேறி , கல்வித் துறை இயக்கு 
நராக உயர்ந்தவர் . புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி 
நிறுவனத்தின் இயக்குநராகப் பணிபுரிந்தவர் . 

இவர் எழுதிய கசாலின் பார்வையில் அரிக்கமேடு எனும் நூல் 
மூன்றாம் பரிசு பெறுகிறது . 


15 , குழந்தை இலக்கியம் . 


40. புலவர் இலமா . தமிழ்நாவன் , 

32 , சாலையர் தெரு , 
இராசக்கிராமணித் தோட்டம் , 
அரசர் அண்ணாமலைபுரம் , 
சென்னை- 600 028 . 


விருதுநகர் மாவட்டம் , திருத்தங்கலில் 9-7-1943இல் பிறந்தவர் . 
தாயார் திருமதி இலக்குமி , தந்தையார் திரு . பெ . மாலை . 

மொழியுணர்வும் , இனவுணர்வும் மிக்கவர் . தமிழ் அமைப்புகளில் 
பங்கு கொண்டு பணியாற்றுபவர் . பத்தொன்பது நூல்களை எழுதி 
யுள்ளவர் . 

இவர் எழுதிய பாவேந்தரும் பூந்தளிர்களும் எனும் நூல் முதற் 
பரிசு பெறுகிறது . 


41. திரு . தி . பழநிச்சாமி , 

, 
6 , மாரியம்மன் கோவில் தெரு , 
குமாரகுப்பம் , 
வளவனூர் , 
விழுப்புரம் மாவட்டம் -605 108 . 


விழுப்புரம் மாவட்டம் , வளவனூரில் 11-- 6-1952இல் பிறந்தவர் . 
தாயார் திருமதி வள்ளியம்மை , தந்தையார் 

திரு . சிங்கார 
திருநாவுக்கரசு . 

வெய்யோன் விடு தூது , காணிக்கை தந்த கனிகள் , குயில்தோப்பு , 
அரிமதியார் அன்புக்கும்மி , மழலைக் கனிகள் , மந்திர தந்திர 
மர்மங்கள் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் . 

நொய்ய ரிசி எனும் இவரது நூல் 1993 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 
அரசின் மூன்றாம் பரிசு பெற்றுள்ளது . 

இவர் எழுதிய தமிழ்த் தென்றலின் கதை எனும் நூல் இரண்டாம் 
பரிசு பெறுகிறது . 


29 


42. திரு . இ , நல்லசிவம் , 

3/11 , கிழக்கு மாடவீதி , 

கோவூர் , சென்னை - 602 101 . 
கன்னியாகுமரி மாவட்டம் , கோதை கிராமத்தில் 3-6-1971இல் 
பிறந்தவர் . தாயார் 

திருமதி ஈசுவரம்மாள் , தந்தையார் 
திரு . கி . கிருஷ்ணன் . 


குழந்தை இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் . 

இவர் எழுதிய நற்பண்பை வளர்க்கும் சிறுவர் கதைகள் 
நூல் மூன்றாம் பரிசு பெறுகிறது . 


எனும் 


30 


அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் 

திட்டம் , 


ஆக 


. 


. 


க 


அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் 
1978 ஆம் ஆண்டில் 2-1-1978ஆம் நாளிட்ட 

1978 ஆம் நாளிட்ட அரசு கல்வித் துறை 
நிலையாணை எண் 1 இன் வாயிலாகத் தோற்றுவிக்கப்பெற்றது . 
இத் திட்டத்தின்படி திங்கள் தோறும் ரூ . 400 நிதியுதவியாக வழங்கப் 
பட்டு வந்தது . இத் தொகையை 10-9-1996 முதல் ரூ . 500 
உயர்த்தி வழங்கிட 10-9-1996ஆம் நாளிட்ட தமிழ் வளர்ச்சி 
பண்பாட்டுத் துறை அரசாணை நிலை எண் 222 இல் வகை செய்யப் 
பட்டுள்ளது . மேலும் , 24-4-1998 ஆம் நாளிட்ட த.வ.ப. ( ம ) 
பண்பாட்டுத் துறைக் கடித நிலை எண் 94 /தவ 1 - 2/98 இன்படி 
வாழ் நாள் முடிய நிதியுதவி வழங்குவதற்கு ஆணையிடப்பட்டுள்ளது . 

இத் திட்டத்தின்படி இதுவரை மொத்தம் 452 தமிழறிஞர்களுக்கு 
நிதியுதவி வழங்கப் பெற்றுள்ளது , இவ்வாண்டில் 7 அகவை முதிர்ந்த 
தமிழறிஞர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பெறுகிறது . 
1977-78 

5 
1978-79 

28 
1979-80 

34 
1980-81 

29 
1981-82 

25 
1982-83 

31 
1983-84 
1984-85 

30 
1985-- 86 

30 
1986- 87 

30 
1987- 88 

27 
1988-- 89 

21 
1989 --90 

17 
1990 - 91 

21 
1991-92 

20 
1992-93 

16 
1993 - 94 

17 
1994 - 95 

15 
1995-96 

13 
1996-97 

7 
1997 -.98 

4 


: 


32 


.. 


11 


* 
. 


++ 


• 
-- 


::: 


1: 


... 


5 
.. 



. 


: 


: 


... 


4 
. 


1 
: 


: 


மொத்தம் 


452 


31 


1998-99 ஆம் ஆண்டில் நிதியுதவி பெறும் 

அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் 


1. திரு . கோ . சாமிநாதன் , 

21 , இரண்டாம் தெரு , 
ஸ்ரீராம் நகர் , 
மருத்துவக்கல்லூரிச் சாலை , 
தஞ்சாவூர் -4 . 


2. சுவாமி சிதாபானந்த , 

4/46 , மெயின் ரோடு , 
வேம்படிதாளம் ( அஞ்சல் ) , 
சேலம் மாவட்டம் - 637 504 . 


3. திரு . ஆ . சுந்தரம் , 

81 , திருவள்ளுவர்புரம் 2 ஆம் தெரு , 
சூளைமேடு , 
சென்னை-600 094 . 


4. திரு . மா . சுப்பிரானந்த சுவாமி , 
217/9 , பேய் கோபுர வீதி , 
ருவண்ணாமலை . 


5 , நெல்லை கா . சு . மணி ( எ ) சுப்பிரமணி , 

7. கல்லத்தி தெரு , 
திருநெல்வேலி -6 . 


6. திரு . நீல . துரைக்கண்ணன் , 

சூராவாரிக் கண்டிகைக் கிராமம் , 
சிறுபுழல்பேட்டை ( அஞ்சல் ) , 
கும்மிடிப்பூண்டி , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


7 , திரு . மு . முகம்மது மூசா ( தண்ணன் ) , 

7/3 , முத்துவேல் நாயக்கர் வீதி , 
செண்பகம் வளாகம் , 
கோடம்பாக்கம் , 
சென்னை -600 024 , 


தெள்ளு தமிழ் நடை 

சின்னஞ் சிறிய இரண்டடிகள் 


அள்ளு தொறுஞ் சுவை 

உள்ளுதொறும் உணர்வாகும் வண்ணம் 


கொள்ளும் அறம் , பொருள் , 

இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு 
வள்ளுவனைப் பெற்ற 

தாற்பெற்றதே புகழ் வையகமே ! 


--பாவேந்தர் . 


தமிழ்நாடு அரசுக்காக தமிழ்நாடு எழுதுபொருள் - அச்சுத் துறை 

இயக்குநரால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பெறுகிறது . 


